நம்மாழ்வார் 


16 


பூ . அ . பாஷ்யம் ஐயங்கார் , பி . ஏ . , எல் . 

- டி . , 
எழுதியது 


சென்னை : 


ஸி . குமாரசாமி நாயுடு ஸன்ஸ் 


923 


Printed at 
the Caxton Press 

Madras. 


பொருளடக்கம் 


- 


- 


12 


எண் 

விஷயம் 
1. ஆழ்வார்களின் அவதார மகிமை 

5 
2. திருவவதாரம் 

7 
3. ஆழ்வாரின் மோனநிலை 

9 
4. ஆசாரிய தரிசனம் 
3. மதுரகவிகள் கண்ட காட்சி 

13 
6. மதுரகவிகள் நம்மாழ்வாருக்குச் சீடராதல் 
7. நம்மாழ்வார்க்குப் பகவான் காட்சி அளித்தல் 16 
8. நம்மாழ்வார் தன்னுடைச் சோதிக் கெழுந் 

தருளியது 
9. ஆசாரிய பக்தி 

- 19 
10. சங்கத்தார் செருக்கு 

19 
11. நம்மாழ்வார் மதுரகவிகளுக்குக் காட்சியளித் 


14 


- 18 


- 


தல் 


20 


21 


12. சங்கத்தாரின் தோல்வி 
13. புலவர் கர்வமொழிந்து நலம்பெற்றமை 
14. நம்மாழ்வாரின் பிரதாபம் - 


22 


- 23 


நம்மாழ்வார் 


1. ஆழ்வார்களின் அவதார மகிமை . 

உலகத்திற் புண்ணியம் ஒடுங்கிப் பாபம் தலை 
யெடுக்கும்போது உயிர்களைக் காப்பாற்றுவதற்காகப் 
பகவானே மனிதனாகப் பிறந்து நலம்புரிவதாக வாக் 
களித்திருக்கிறார் . இராவணன் , 

ராவணன் , கரன் முதலிய கொடிய 
அரக்கர்கள் உலகத்திற்குப் பலவகையான தீமைகளைப் 
புரிந்து வந்தார்கள் . அப்போது பகவான் அயோத் 
தியை ஆண்டுவந்த தசரதசக்கரவர்த்திக்குக் குமார 
ராய் அவதரித்து இராவணனோடு கடுமையான யுத்தம் 
செய்து அதில் எல்லா இராக்ஷதர்களையுங் கொன்று 
உலகத்தாரைக் காப்பாற்றினார் . பின்பு கிருஷ்ணாவ 
தாரம் செய்து பாண்டவர்க்குச் சகாயமா யிருந்து 
துரியோதனன் முதலிய துஷ்டர்களையழித்து அர்ஜ 
னனுக்குக் கீதோபதேசம் செய்தருளினார் . 

நாமெல்லோரும் பகவானுடைய குழந்தைகள் ; 
அதனால் அவருக்கு நம்மிடத்தில் அளவுகடந்த அன்புங் 
கருணையும் உண்டு . ஸ்ரீவைகுண்டத்தில் வெகு சிறப் 


6 


நம்மாழ்வார் 


போடு வீற்றிருக்கும் மகாவிஷ்ணு நம்மிடத்தில் அவ 
ருக்கு உள்ள அன்பின் மிகுதியால் இப் பாவபூமியில் 
நம்மைப்போல் ஒரு மனிதராய்ப் பிறந்து பல கஷ்டங் 
களுக்கு உட்படுகிறார் . 

சில சமயங்களில் அவரே உலகில் வந்து ஜன்ம 
மெடுக்காமல் தம்முடைய தொண்டர்களை உலகத்திற் 
போய்ப் பிறந்து மனிதர்களைத் திருத்தி நல்வழிப்படுத் 
தும்படி கட்டளையிட்டு அனுப்புகிறார் . கடவுளின் 
ஆணைப்படியே அப்பெரியோர் உலகில் வந்து அவதரிப் 
பார்கள் . அவர்கள் நன்மை , தீமை இன்னவை என்று 
அறியாத மனிதர்களுக்கு , சாஸ்திரங்களைக் கற்பிப்பார் 
கள் . அதனால் உலகத்திலுள்ள ஜனங்களும் அவர்களு 
டைய பக்தியையும் நடத்தையையுங்கண்டு அவர்களைப் 
போலவே நடந்து திருந்திக் கடவுளை அடைவார்கள் . 

அப்படிப்பட்ட மகானுபாவர்களே , ஆழ்வார்க 
ளென்றும் ஆசாரியர்களென்றும் பேர்படைத்து விளங் 
கினார்கள் . அவர்கள் பகவானது திவ்விய குணங்களி 
லேயே சதா ஆழ்ந்து சுகித்திருந்தார்கள் . அதனால் 
அப் பெரியோர்க்கு ஆழ்வார்களென்று பெயருண்டா 
யிற்று . இப்படிப்பட்ட சிறப்புவாய்ந்த மகான்களிற் 
பலர் உலகத்திற் பிறந்து ஜனங்களுக்கு நல்ல மார்க் 
கங்களை உபதேசித்து ஆசாரியர்களென்றும் பெயர் 
பெற்று விளங்கினார்கள் . அவர்கள் நமக்காகப் பல 
உயர்ந்த நூல்களை அருளிச்செய்திருக்கிறார்கள் . 

அவர்கள் ஒழுகிவந்தபடியே நாமும் நடந்து நற் 
கதி யடைய முயலவேண்டும் . அவர்கள் இயற்றிய 
நூல்களில் நமக்குப் போதிக்கும் விஷயங்களைச் சிரத் 
தையோடு படிக்கவேண்டும் . அவற்றிற் சொல்லியிருப் 


நம்மாழ்வார் 


7 


பதுபோல் நடக்கவேண்டும் . அவர்கள் நமக்கு எ 
வளவோ அருமையான நன்மைகளைப் புரிந்திருக்கிறார் 
கள் . ஆகையால் அவர்களை நாம் எப்போதும் மறக்க 
லாகாது . அவர்களிடம் , நாம் பக்தி யுடையவர்களாய் 
இருக்கவேண்டும் . அத்தகைய பெருமைவாய்ந்தவருள் 
நம்மாழ்வாரென்பவரும் ஒருவர் . இவர் மற்ற ஆழ்வார் 
களுக்கெல்லாம் தலைமை வாய்ந்தவர் என்று கூறுவர் . 
இச் சிறு புத்தகத்தில் அவருடைய அற்புத சரித்திரத் 
தையே படிப்பீர்கள் . 


2. திருவவதாரம் . 
முற்காலங்களில் நாகரிகம் அமைந்திருந்த நாடுக 
ளிற் பாண்டிநாடும் ஒன்று . அஃது ஒரு காலத்தில் 
மிக்க பெருமை அடைந்திருந்தது . அந்நாட்டில் திருக் 
குருகூர் என்னும் அழகிய நகர் ஒன்றுண்டு . அதற்குத் 
திருநகரி யென்றும் பெயர் . அந்த ஊரின் சிறப்பை 
யும் , அதனை யடுத்துப் பாயும் தாமிரபரணியென் 
னும் நதியின் பெருமையையும் பல கவிகள் மிகவும் 
அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் . அந் நகரில் எல்லா 
வளங்களும் நிரம்பியிருந்தன . 

அத் திருக்குருகூரிலே பொற்காரியார் என்னும் 
பெயருடைய ஒருவர் இருந்தார் . அவர் ஒரு வேளா 
ளர் . அவருக்குத் திருமாலிடத்தில் பக்தி மிகுந்திருந் 
தது . அவர் எல்லா நற்குணங்கட்கும் உறைவிடம் . 
அவர் உடைய நங்கையார் என்னும் உத்தமியை மணம் 
செய்துகொண்டார் . அப் பெண்மணியின் தந்தையா 
ரான திருவாழ்மார்பர் என்பவர் மலையமா னாட்டில் 
திருவண்பரிசார மென்னும் பதியில் வாழ்ந்திருந்தார் . 


ஆருப்பத்திற 
8 

நம்மாழ்வார் 
திருவாழ்மார்பர் பொற்காரியாரைத் திருவண்பரி 
சாரத்திலேயே சிலகாலந் தங்கும்படி வேண்டினார் .. 
கிசைந்து தமது மனைவியோடு அவ்விடத்திலே சில 
வருஷங்கள் வசித்துவந்தார் . பிறகு பொற்காரியார் 
தமது ஊருக்குத் திரும்பிப் போக விரும்பினார் . அவர் 
திருவாழ்மார்பரிடம் விடைபெற்றுக்கொண்டு உடைய 
நங்கையாருடன் தமது ஊருக்குப் புறப்பட்டார் . 

வழிபில் , பொற்காரியார் திருக்குறுங்குடியென் 
னும் ஊரை அலை 

அடைந்தார் . அப் பதியில் பெருமாள் 
கோயில் ஒன்று உண்டு . அவ்விடத்தில் எழுந்தருளி 
யிருந்த திருமாலுக்கு நம்பி என்று பெயர் . பொற் 
காரியார் தமது மனைவியுடன் சென்று அப் பெருமானை 
வணங்கி , " எம்பெருமானே ! தேவரீருடைய கிருபை 
யால் நாங்கள் நல்வாழ்வு வாழ்கின்றோம் , ஆயினும் , 
எங்களுக்கு வெகுநாளாக மனக்குறையொன் றுண்டு . 
பிள்ளையில்லா தவர்கள் நற்கதி யடைவதில்லை என்று 
பெரியோர் கூறுவர் . விவாகமாகிப் பலவருஷங்களாகி 
யும் எங்களுக்கோ புத்திரப்பேறு உண்டாகவில்லை . 
ஆகையால் , தேவரீர் எங்களுக்குப் புத்திரசந்தானம் 
அருள் புரியவேண்டும் " என்று உருக்கத்துடன் பிரார் 
த்தித்தார் ; தம் பக்தர்கள் வேண்டும் வரங்களைக் 
கருணையோடு கொடுக்கும் பகவானும் பொற்காரி 
யாரைக் குளிரநோக்கி , “ அன்பனே ! இதற்காக நீ 
மனவாட்ட மடையவேண்டாம் ; நாமே உமக்குப் 
புதல்வனாக வந்து பிறக்கிறோம் என்று அர்ச்சகர் 
மூலமாய்த் தம் திருவுள்ளத்தை வெளியிட்டு வரங் 
கொடுத்தார் . பொற்காரியார் அக் கோயிலார் செய்த 
மரியாதைகளைப் பெற்றுக் களிப்போடும் அந்தப் 


நம்மாழ்வார் 


9 


பெருமானிடம் விடை பெற்றுக்கொண்டு திருநகரிக் 
குப் போய்ச் சேர்ந்தார் . 

நாளடைவில் உடைய நங்கையாரும் கருப்பமுற் 
றுப் பத்து மாதங்கள் கழிந்ததும் ஓர் அழகிய ஆண் 
மகவைப் பெற்றார் . பகவானே உலகில் வந்து குழந் 
தையாக அவதரித்தார் . ஆகையால் , அவருடைய 
பெருமை இப்படிப்பட்டது என்று சொல்லவேண் 
டுமோ ? இப் பிள்ளைப் பெருமானே உலகில் வந்து 
அவதரித்த ஆழ்வார்களிற் சிறந்தவர் . இஃது இங்கன 
மாக , பரமபதத்தில் ஸ்ரீமந் நாராயணனுக்கு இடை 
விடாது பக்தியுடன் திருத்தொண்டுசெய்யும் அனந் 
தாழ்வானென்னும் ஆதிசேஷனானவர் , பரமபதநாதன் 
உலகில் நம்மாழ்வாராகப் பிறந்த போதும் அவருக்குப் 
பணிசெய்ய விரும்பினார் . அதனால் அவர் திருக்குரு 
கூரில் ஓர் அற்புதப் புளிய மரமாகத் தோன்றி வளர்ந் 
திருந்தார் . 


3. ஆழ்வாரின் மோனநிலை . 


பொற்காரியார் , தமக்குப் பிறந்த அருமைத் திருக் 
குழந்தையைக் கண்டு அளவில்லாத ஆநந்தங்கொண் 
டார் ; ஆயினும் அக் குழந்தை மற்றைக் குழந்தை 
களைப்போல் இராமையால் பெற்றோர் கவலையடைந்த 
னர் . பிறந்தது முதல் அது பால்குடியாமலும் அழா 
மலும் சிரியாமலும் எப்போதும் மௌனத்தோடுகூடி 
யிருந்தது . ஆகாரம் ஒன்றும் இல்லாதிருந்தும் குழந் 
தையோ நாளொரு மேனியும் பொழுதொருவண்ணமு 
மாக வளர்ந்து வந்தது . இஃதென்ன அற்புதம் ! இப் 
படியும் ஒரு குழந்தை இருக்குமோ ? யாவும் எம்பெரு 


2 


10 


நம்மாழ்வார் 


உலக 


மான் செயல் . 

அவன் திருவிளையாட்டே 
என்று பெற்றோர் அதிசயித்தனர் . 

பொற்காரியார் , குழந்தையை அவ் வூரிலுள்ள 
பெருமாள் கோயிலுக்கு எடுத்துச் சென்றார் . அவர் கட 
வுளை வணங்கி , “ ஸ்வாமி , இச்சிசு எனக்குப் பிறக்கும் 
படி நீரே அருள் புரிந்தீர் . இக்குழந்தையின் நடத்தை 
யோ அதிக விசித்திரமாயிருக்கிறது . தேவரீருடைய 
திருவுள்ளத்தை எங்களால் அறிய முடியுமோ ? தேவரீ 
ரே இக் குழந்தையாகப் பிறந்திருப்பதால் இதனைக் 
காப்பாற்றுவதும் தேவரீர் பொறுப்பேயாகும் . 
நடைக்கு முற்றிலும் மாறான நடத்தையோடு கூடி 
யிருப்பதால் இதற்கு மாறன் என்று பெயரிட்டு இதைத் 
தேவரீரிடமே ஒப்பித்து விடுகிறேன் என்று சொல்லி 
அருகேயிருந்த புளியமரத்தடியில் ஓர் அழகிய தொட் 
டிலில் இட்டுத் தம் இருப்பிடம்போய்ச் சேர்ந்தார்கள் . 

அக் குழந்தை மற்றைக் குழந்தைகளைப்போல் 
அழாமலும் உண்ணாமலும் நகையாமலும் பேசாமலும் 
இருந்ததற்குக் காரணம் என்ன ? அது தெய்வக் 
குழந்தையன்றோ ? தாய்வயிற்றில் இருக்கையில் குழந் 
தைகளின் மனம் அறிவுமயமாயும் சுத்தமாயும் இருக் 
கும் . வயிற்றை விட்டு வெளியே வந்தவுடன் குழந்தை 
களின்மேல் சடமென்னும் 

வாயு 

வீசும் . 
குழந்தைகளின் பரிசுத்தமான மனம் மாறிவிடும் . 
அதனால் தான் அவை பிறந்த பிறகு அழுவ 
துன்பப் படுவ துமாய் ஆகிவிடுகின்றன . அக்கொடிய 
காற்று பிறந்தவுடன் மாறனையும் பற்றத் தொடங் 
கியது . ஆனால் அது தெய்வத் திருக் குழந்தையை 
என்ன 

செய்ய முடியும் ? அது தன் முழு வலியை 
யும் அக் குழந்தையினிடம் காட்டியும் பயன்பட 


உடனே 


ன 


நம்மாழ்வார் 


வில்லை . ஞான ஸ்வரூபியான மாறனார் அக்காற்று 
தம்மை அணுகாதபடி அதைக் கடிந்து ஓட்டி விட் 
டார் . அதனால் அவருக்குப் பசி , தாகம் முதலியன 
உண்டாகவில்லை ; மாறன் அழாமலும் அரற்றாமலும் 
மௌனம்பூண்டிருந்தார் . இப்படிச் சடவாயுவை அவர் 
அவமானப்படுத்திக் கோபித்தபடியால் அவர்க்குச் 
சடகோபரென்று ஒரு புதிய பெயர் உண்டாயிற்று . 

பரமபத நாதன் திருவருளால் அவதரித்த மாற 
னார் பதினாறுவருஷங்கள் இவ்விதம் கண்விழியாமல் 
மௌனமாய் வளர்ந்து வந்தார் . அவர் , தமக்கு 
ஆகாரம் வேண்டுமே யென்று கவலைப் பட்டவரே 
யல்லர் . அவருக்கு வேறு ஏதேனும் குறைகள் ஏற் 
பட்ட துண்டோ ? ஒன்றுமில்லை. அவரது மனம் உல 
கத்திலுள்ள பொருள்களுள் எ தனிடத்தேனும் சென்ற 
தோ ? இல்லை . பொருள்கள் யாவும் தோன்றுவன 
போல் தோன்றிச் சிலநாளிருந்து பின் அழியுந்தன்மை 
யுடையனவாம் . அற்பர்க்குத் தாம் இவற்றில் ஆசை 
மிகுதியாய்த் தோன்றும் . மாறனார் ஒரு பெரிய ஞானி ; 
ஆகையால் அவருக்கு ஒன்றிலும் பற்றில்லை . இன் 
பம் துன்பம் இரண்டும் அவருக்குச் சமமே . 

அவரு 
டைய இருப்பைக் கண்டு பகைத்தனர். பலர் 
அவரைப் 

பித்தம் பிடித்தவகையில் , ஊமையென்றும் 
பழித்தார்கள் . அம் மொழிகளை அவர் காதுகொடுத் 
துக் கேட்டிலர் . அவருடைய பெற்றோர் அவர் 
நிலையைக் கண்டு மிகவும் வருத்தமுற்றனர் . “ ஐயோ ! 
நாம் என்ன பாவஞ் செய்தோமோ ? கடவுள் இவ்வாறு 
நம்மைத் தண்டிக்கிறார் என்று அவருடைய பெருமை 
யைச் சிறிதும் அறியாமல் துக்கித்தார்கள் , 


12 


நம்மாழ்வார் 


4. ஆசாரிய தரிசனம் . 
ஸ்ரீவைகுண்டத்தில் மகாவிஷ்ணு பிராட்டிசமே 
தராய்த் தம் அடியவரோடும் வெகு சிறப்பாய் எழுந் 
தருளியிருக்கிறார் . அவரைச் சதா தரிசித்து ஆநந்த 
மடையும் பாக்கியத்தை அடியவர்களே பெற்றிருக்கின் 
றனர் . அடியவர் ஞானத்திலும் பக்தியிலும் நிகரற்ற 
வர்கள் . அவர்கள் அநுபவிக்கும் இன்பத்திற்கு எப் 
போதும் அழிவு கிடையாது . இந்திரபதவியுட்பட்ட 
மற்ற எல்லாச் சுகங்களும் நசிப்பனவாம் . ஆனால் எம் 
பெருமானிடத்தில் பக்தியுடையவரோ என்றும் சுகத் 
தையே அடைந்து இன்புறுவர் . தேவர்களினும் அதி 
கமான மகிமையோடுகூடிய அப்பெரியோர்க்கு நித்திய 
சூரிக ளென்று பெயர் . மனிதர் தம் நற்குண நற்செய் 
கைகளாலும் விஷ்ணு பக்தியின் பிரதாபத்தாலும் 
இறந்தபின் வைகுந்தலோகம் சென்று நித்யசூரிகளைப் 
போல் திருமாலுக்குத் திருத்தொண்டுசெய்து மகிழும் 
பேற்றினை யடைவர் . இத்துணைச் சிறப்புவாய்ந்த 
யோரையே , பரமன் உலகத்திலுள்ள ஏழை ஜனங்களைத் 
திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பி யருள்வர் . 

மாறனார்க்குக் கைங்கரியம் புரிவதற்காக ஆதி 
சேஷனே திருக்குமன , புளியமரமாய் அவதரித்தா 
ரென்று முன்னமேரிசுத்ால்லியிருக்கிறோ மன்றோ ? 
அப்புளிய மரத்தடியின் கீழேதான் சடகோபர் பதுமா 
சனங்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் . அவர் 
மீது வெயில்படாமலும் மழைத்துளி வீழாமலும் ஆதி 
சேஷன் காத்துவந்தார் . 

விஷ்வக்ஸேன ரென்பவர் நித்யசூரிகளுள் முதன் 
மையானவர் . 

எல்லா வேதங்களையும் கலைகளையும் 


நம்மாழ்வார் 


13 


சந்தேகமறத் தெளிந்தவர் . அதனால் தான் அவர் 
விஷ்ணுகணங்களுக்குத் தலைமைப்பதவியை வகித்து 
வந்தார் . 

வாலிபரான மாறனாருக்குப் பகவான் எல் 
லாச் சாஸ்திரங்களையும் அறிவிக்கத் திருவுள்ளங்கொண் 
டார் . உடனே தமது கணத்தலைவரான விஷ்வக் 
ஸேனரை விளித்து , நீ திருக்குருகூரிலிருக்கும் மாற 
னென்னும் பாலபக்தலுக்கு வேதாந்தத்தின் பொருள் 
களை உபதேசித்து வா என்று அனுப்பினார் . 

விஷ்வக்ஸேனரும் , பரமபத நாதன் ஆணையைச் 
சிரமேல் தாங்கி உடனே திருக்குருகூரில் யோகத்தில் 
எழுந்தருளியிருக்கும் சடகோபமுனிவர் கண்களு 
குப் பிரத்தியக்ஷமானார் . தமக்குப் பெரிய நிதி கிடைத் 
ததுபோல் மாறனார் மகிழ்ந்தார் . விஷ்வக்ஸேனரும் 
அவரைக் குளிர நோக்கி , வேதம் முதலிய எல்லா நூல் 
களையும் அவருக்குக் கற்பித்தார் . மாறனாரும் ஆசாரிய 
னிடமிருந்து அருமறைகளை எளிதில் அறிந்தார் . விஷ் 
வக்ஸேனர் தம் இருப்பிடம் போய்ச் சேர்ந்தார் . 


5. மதுரகவிகள் கண்ட காட்சி . 


திருக்குருகூரில் இவ்வளவு சிறப்போடும் சட 
கோபர் எழுந்தருளி யிருக்கையில் , திருமாலைத்தவிர 
வேறொரு தெய்வத்தையும் நாடாத ஒரு வைஷ்ணவர் 
திவ்ய தேசங்கள் தோறுஞ் சென்று ஆங்காங்குள்ள எம் 
பெருமான்களைச் சேவித்துக் காலங்கழித்து வந்தார் . 
அவர் , தாம் வணங்கித் தொழும் எம்பெருமான்களின் 
குணங்களை வியந்து இன்கவிகள் பாடிக் காலங் கழித்து 
வந்தார் . அதனால் அவர் மதுரகவிகள் என்னும் பேர் 
பெற்றார் . அவர் அயோத்திக்குச் சென்று ஸ்ரீராம 

3 


14 


நம்மாழ்வார் 


பிரானைச் சேவித்தார் . அவ்விடத்தில் சிலகாலம் 
வசிக்க வேண்டுமென்னும் எண்ணம் அவருக்கு உண் 
டாயிற்று , 

அவர் அவ்வாறே அயோத்தியில் ஜான 
ரமணனைத் தொழுது கொண்டிருந்தார் . 

ஒருநாள் இரவில் தெற்குத் திக்கிலிருந்து பே 
ரொளியொன்று விசியதை மதுராவிகள் கண்டார் . 
அதைக் கண்டு அவர் மிகவும் வியப்படைந்தார் . 

அரு 
கில் உள்ள கிராமங்களில் தீப்பிடித்து எரிகின்றதோ 
அல்லது காட்டுத் தீயினால் உண்டான 

பெருஞ 
சோதியோ என்று எண்ணினார் . மறுநாளிரவும் மதுர 
கவியாழ்வார் அதே திசையில் அப் பேரொளியைக் 
கண்டார் . அதன் காரணம் அறிய முடியாமற் போ 
யிற்று . மூன்றாவது தினத்திலும் அதே காட்சியைக் 
கண்டு மிக்க வியப்பை யடைந்தார் . அவர் அவ் 
வொளியின் மூலத்தை அறிய விரும்பினார் . 
படியாவது அதனை ஆராய்ந்து அறிய வேண்டுமென்று 
அவர் நிச்சயித்தார் . உடனே அவ் வெளிச்சத்தையே 
குறியாகக்கொண்டு அயோத்தியினின்று அவர் புறப் 
பட்டார் . அவர் சலியாமல் 

அவர் சலியாமல் நெடுவழி நடந்து நதி , 
வனம் , மலை முதலியவற்றைக் கடந்து வந்தார் . தமக்கு 
முன் வீசிய ஒளியைத் தினந்தோறும் கண்டு அத 
திக்கை நோக்கிப் பலகாலம் நடந்தார் 


எப் 


6. மதுரகவிகள் நம்மாழ்வாருக்குச் சீடராதல் . 


அங்கனம் ஆழ்வார் நடந்து திருநகரி வந்து 
சேர்ந்தார் . 

வழக்கமாய்க் காணும் தெய்வவொளி 
யானது அன்றைய இரவு அவரது கண்ணுக்குப் புலப் 
படவில்லை ; ஆகையால் அவ் வொளிக்குக் 

காரணப் 


நம்மாழ்வார் 


15 


தா 


பொருள் அவ்வூரிலே தான் இருக்கவேண்டுமென 
எண்ணினார் . அவர் அப் பதியைச்சுற்றி வருகையில் 
புளியமரத்தின் கீழ் ஓரிளையவர் கண் மூடி யோகத்தில் 
இருப்பதைக் கண்டு களிப்புற்றார் , முதலில் அவ் 
வுருவத்திற்கு உயிர் உண்டோ இல்லையோ என்று 
அறிய விரும்பி அவர் அருகில் ஒரு கல்லை யெடுத் 
தெறிந்தனர் . கல்லோசையைக் கேட்ட மாறனார் , 
தமது திருக்கண்களை விழித்துப் பார்த்தார் . உடனே 
மதுரகவிகள் ஆநந்த பரவசரானார் . ம் பல நாள் 
சளாகத் தரிசித்து வந்த ஒளி இவருடைய திருமேனி 
பின் சாந்தியே யென்று தேறினார் . 

அவர் அவ் 
விளை ஞருக்கு ஞானமுண்டோ வென்று அறிய விரும்பி 
னார் . அவர் மாறனாரைநோக்கி இரண்டொரு கேள் 
விகள் கேட்க மாறனார் வாய்திறந்து தகுந்த விடை 
பகர்ந்து மது ரகவிகளின் உள்ளத்தைக் கொள்ளை 
கொண்டார் . இதுவரை கண்விழியாமலும் பேசாம 
லும் இருந்தவர் தம்மைப் போன்ற 

போன்ற அடியவரை 
கண்டவுடன் அவரைப் பார்த்து உரையாடினார் . பெரி 
யோர்களின் மனம் தம்மைப் போன்ற அறிவினரைக் 
கண்ட மாத்திரத்தில் கனிந்துருகும் தன்மை வாய்ந் 

கம்மைப்போன்ற பேரறிவும் தெய்வத் திரு 
வருளும் பெற்றவரைக் கண்டவுடன் சடகோபர் களிப் 
படைந்தார் . 

மதுரகவிகளோ , ‘ இன்று தான் நான் பிறவிப் 
பயன் அடைந்தேன் ; நற்கதி பெற்று உய்ந்தேன் . 

ஆசாரியமூர்த்தியைக்காணும் பாக்கியத்தை 
நினைக்குந்தோறும் 

உள்ளம் உருகுகின்றது . 
என்னை ஆட்கொள்ள எழுந்தருளிய பரமகுரு 
என்னைக் காத்து அருள் புரிய வேண்டும் என்று தம் 


ரக் 


என் 


என் 


16 . 


நம்மாழ்வார் 


கண்களில் நீர் ஆறாய்ப் பெருக மாறனாரின் திருவடி 
களே தஞ்சமென்று அவரது மலர் அடிகளில் விழுந்து 
பணிந்தார் . 

உருவில் சிறியவரேனும் ஞானம் , பக்தி , 
விரக்தி முதலிய அருங்குணங்களுக் உறைவிட 
மன்றோ மாறனார் ? பிறக்கும்போதே அஞ்ஞானம் 
தம்மை ணுகவொட்டாது துரத்திய மகானன்றோ 
அவர் ? தம்மைச் சரணாக வந்து அடைந்த மதுரகவி 
களை அவர் பரிவுடன் நோக்கி அவரைத் தம்முடைய 
சிஷ்யராகத் திருவுள்ளம் பற்றினார் . மதுரகவிகளும் 
அவரிட மிருந்து வேதங்களை அறிந்தார் . 


தராய்க் 


7. நம்மாழ்வார்க்குப் பகவான் 

காட்சி அளித்தல் . 
பின் மாறனார் மதுர கவிகளுக்கும் அவர் மூலமாய் 
உலகத்தாருக்கும் பேருபகாரஞ் செய்யத் தொடங் 
கினார் . அச் சமயத்தில் மகாவிஷ்ணு , பிராட்டி சமே 
கருடவாகனத்தின்பேரில் 

ஆழ்வாருடைய 
ஞானக்கண்களின் எதிரில் தோன்றினார் . உடனே மாற 
னார் அக் கார்வண்ணனை மனமாரச் சேவித்து உள்ளம் 
பூரித்தார் . அதேகாலத்தில் நூற்றெட்டுத் திருப்பதி 
களிலும் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் கெளெல் 
லாரும் திரண்டுவந்து ஆழ்வாருக்குச் சேவை சாதித் 
தார்கள் . அப்போது மாறனாரது மனம் அடைந்த 
நிலையை என்னென்று சொல்வது ! இதனினும் மேலான 
இன்பம் வேறொன் றுண்டோ ? தமது ஆசாரியரது 
கருணையால் தமக்கும் இப்பெரும் பாக்கியம் வாய்த்த 
தற்காக மதுரகவிகளும் ஆச்சரியத்தாலும் களிப்பா 
லும் தமது மெய்ம்மறந்து நின்றார் . 


நம்மாழ்வார் 

17 
பகவானை எளிதில் தரிசிக்கும் புண்ணியம் பெற் 
றிருந்த சடகோபரும் உடனே பாடத் தொடங்கினார் . 
அவர் இயற்றிய பாக்களின் பெருமையையும் உயர் 
வையும் பாராட்டா தவர்கள் கிடையாது . வடமொழி 
யில் அனாதியாய் விளங்கிவந்த நான்கு வேதங்களின் 
பொருளையேஇவருடையபாடல்களும் கொண்டுள்ளன . 
அதனால் வேதத்துக்குள்ள மகிமை சடகோபர் இயற் 
றிய பிரபந்தங்களுக்கும் உண்டு . இருக்கு , யஜுஸ், 
அதர்வணம் என்னும் மூன்று வேதங்களின் அர்த்தத் 
தை முறையே திருவிருத்தம் , திருவாசிரியம் , பெரிய 
திருவந்தாதி என்னும் மூன்று தமிழ்ப் பிரபந்தங்க 
ளாக இயற்றி , முடிவில் வே தங்களுள் சிறந்த சாம 
வேதத்தின் உண்மைப் பொருளைத் திருவாய்மொழி 
என்னும் நூல் மூலமாயும் மாறன் அருளிச்செய்தார். 
திருவாய்மொழியே எல்லாப் பிரபந்தங்களினும் சிறப்பு 
வாய்ந்தது . அதனால் அதற்குப் பகவத் விஷயம் 
என்னும் ஒரு சிறப்புப் பெயரும் உண்டு பகவத் 
விஷயத்தை அர்த்தத்துடன் அறிந்தவன் வேதத்தை 
அறிந்தவனாவான் . வடமொழியிலுள்ள வேதங்களைச் 
சகலரும் அறிந்து மேன்மை 

யுறுவதற்குச் சட 
கோபர்காட்டிய கருணையை 

என்னென்று 

சொல் 
வது ! வேதப்பொருளை விரித்துரைத்த புனிதராகிய 
சடகோபரைச் சொந்தமாகப் பாராட்டி , எல்லாரும் 
அவரை ‘நம்ஆழ்வார் ‘ நம் ஆழ்வார் என்று புகழ்ந்து 
கௌரவித்தார்கள் . அதனால் அவருக்கு நம்மாழ்வார் 
என்னும் பெயரே உலகத்தில் நிலைத்து நின்றது . 
மேலும் ஸ்ரீரங்கநாதரே சடகோபரை 

நம்மாழ்வார் 
என்று பெருமைப் படுத்திக் கூப்பிட்டார் . இவ்வளவு 
பருமை வாய்ந்த நம்மாழ்வாரே மற்ற ஆழ்வார்களை 


18 


நம்மாழ்வார் 


பகவான் 


மேலானவராக விளங்கினார் . 

அதனால் தான் 
இவருக்கு மற்ற ஆழ்வார்களை அவயவங்களாகக் கூறு 
கிறார்கள் . இவர் அவ்வவயவங்களோடு கூடிய ஒரு 
திவ்விய புருஷர் ஆவர் . 

ஆழ்வாருடைய பாடல்களைக்கேட்டு 
இன்புற்றார் . அவர் ஒருமகிழமாலையை எடுத்து அவருக் 
குக்கொடுத்து அணியும்படி பணித்தார் . கடவுள் 

ளித்த மகிழம்பூ மாலையைத் தரித்ததனால் அவ 
ருக்கு வகுளாபரணர் என்று ஒரு பெயருண்டாயிற்று . 
அவருடைய பிரதாபத்தைக் காணவந்த நித்யசூரிக 
ளுட்பட்ட எம்பெருமான்கள் எல்லாரும் ஆழ்வாரை 
வாழ்த்தித் தத்தம் இருப்பிடம் சேர்ந்தார்கள் . 


8. நம்மாழ்வார் தன்னுடைச் சோதிக் 

கெழுந்தருளியது . 
றகு நம்மாழ்வார் தாம் அருளிச்செய்த பிரபந் 
தங்களை மதுரகவிகளுக்கு 2...பதேசித்தார் . மதுரகவி 
களும் திருக்குருகூர் நம்பியாகிய நம்மாழ்வாரைவிட் 
டுப் பிரியாமல் அவருக்குத் திருத்தொண்டுகள் புரிந்து 
வந்தார் . நம்மாழ்வார் மகா விஷ்ணுவே முதல் தெய்வ 
மென்று நிரூபித்துப் பிறமதங்களைக் கண்டித்துவந்தார் . 
அதனால் அவருக்குப் பராங்குசர் என்று ஒரு பெயர் 
உண்டாயது . 

யானையை அடக்கும் மாவெட்டி என் 
னுங் கருவிக்கு அங்குச மென்று பெயர் . ஆழ்வார் பிற 
மதங்களாகிய யானைகளைத் தம் மதமாகிய அங்குசத் 
தால் அடக்கி வந்தாராதலால் அப் பெயர் பெற்றனர் . 
நம்மாழ்வார் முப்பத்தைந்து வருஷங்கள் வாழ்ந்திரு 
ந்து பின்பு விதேகராய்த் திருநாடு அலங்கரித்தனர் . 


நம்மாழ்வார் 


19 


9. ஆசாரிய பக்தி . 

. 


அவர் நம் 


நம்மாழ்வாருடைய பிரிவிற்கு மதுரகவிகள் சிறிதும் 
ஆற்றாமல் மிகவும் வருந்தினார் . அவருடைய வருத் 
தம் எளிதில் நீங்கவில்லை . அப்பால் அவர் நம்மாழ்வார் 
அருளிச்செய்த பாடல்களை இசையோடுந் தாளத் 
தோடும் பாடிக் காலங் கழித்து வந்தார் . 
மாழ்வாரைத் தியானித்து அநுசந்தானம் பண்ணாத 
வேளையே கிடையாது . அவர் நம்மாழ்வாரின் பெரு 
மையை உலகத்தார்க்கு அறிவிக்க விரும்பினார் . ஆகை 
யால் அவர் நம்மாழ்வார் விஷயமாகப் பாசுரங்கள் பாடி 
ஒரு சிறிய பிரபந்தத்தை முடித்தார் . 

மதுரகவிகள் நம்மாழ்வாரிடம் வைத்திருந்த பக்தி 
அதனோடு நிற்கவில்லை . திருநகரியில் ஒரு கோயில் 
கட்டி அதில் மதுரகவிகள் , நம்மாழ்வாரின் விக்கிர 
கத்தை எழுந்தருளப்பண்ணினார் . ஆழ்வாருக்கு ஒரு 
வித குறையுமின்றி திருவிழாக்கள் நடத்தி மதுரகவி 
கள் காலங் கழித்து வந்தார் . 


10. சங்கத்தார் செருக்கு . 


ஒருநாள் நம்மாழ்வாரின் விக்கிரகத்தை வீதியில் 
எழுந்தருளப் பண்ணுகையில் வழக்கம்போல் முன்னே 
விருதுகூறிச் செல்வோர் , வேதந் தமிழ் செய்த வேதி 
யர் வந்தார் ! திருமாலன்பராம் தெய்வப்புலவர் வந்தார் ! 
அறிவில் முதிர்ந்த ஆரியர் வந்தார் ! என்று பலவகை 
யாக ஆழ்வாருடைய பெருமைகளைச் சொல்லிக்கொண் 
டே போனார்கள் . 


20 


கூறிச் செல் 
நம்மாழ்வார் 
அதைக் கேட்டுச் சிலர் பொறாமை யடைந்தனர் . 
ஆழ்வாரின் பெருமையைச் சிறிதும் அறியாத சிலர் 
வோரைத் தடுத்து , “ நீங்கள் தெய்வப் புலவரென்று 
உங்கள் ஆழ்வாரை எப்படிச் சொல்லலாம் ? அவர் 
சாமான்ய பக்தர் தானே , நீங்கள் கூறுவதுபோல் அவர் 
அவ்வளவு பெருமை வாய்ந்தவரல்லர் . நாங்கள் மது 
ரைத் தமிழ்ச்சங்கத்து வித்துவான்கள் . நாங்கள் இயற் 
றிய நூல்கள் சங்கத்தார் முன்னிலையில் அரங்கேறப் 
பெற்றிருக்கின்றன . நம்மாழ்வாருக்கு எங்களு 
குள்ள பெருமை உண்டோ ? அவருடைய திருவாய் 
மொழி , சங்கமேறிய நூல் அல்லவே , ஆகையால் , இனி 
நீங்கள் இப்படி விருதுகள் கூறிச் செல்லுதல் தகாது 
என்று கூறினார்கள் .. 


க் 


அதை யறிந்த மதுரகவிகள் மனவாட்ட மடைந் 
தார் . ‘ அவர்களுடைய கர்வத்தை அடக்கும் வழி 
இன்னதென்று தேவரீரே அருள் புரிய வேண்டும் 
என்று சிந்தித்து நம்மாழ்வாரைத் தியானித்தார் . 


11. நம்மாழ்வார் மதுரகவிகளுக்குக் 

காட்சி யளித்தல் . 


உடனே நம்மாழ்வார் ஒரு விருத்த வேதியர் வடி 
வந் தாங்கி மதுரகவிகளுக்குச் சேவை சாதித்தார் . 
மதுரகவிகளை அக் கிழப் பிராமணர் தேற்றி , நீர் சிறி 
தும் அஞ்ச வேண்டாம் . நான் சொல்வதுபோற் 
செய்யும் . திருவாய் மொழியிலுள்ள , 


நம்மாழ்வார் 


21 . 


கண்ணன் கழலிணை 
நண்ணும் மனமுடையீர் 
எண்ணும் திருநாமம் 

திண்ணம் நாரணமே 
என்னும் பாசுரத்தின் முதல் அடியை ஒரு சிறிய ஏட் 
டில் எழுதிக் கொண்டு போய் அவ் வேட்டை அவர்கள் 
வைத்திருக்கும் சங்கப் பலகையின்மேல் வைக்க அநு 
மதி பெறுவீராக . அவர்கள் அதற்கு இணங்குவார்கள் . 
அதனால் அவர்கள் அவமானம் அடைவார்கள் . அவர் 
களுடைய செருக்கும் அடங்கும் என்றுகூறி மலை 

றைந் 


தனர் . 


12. சங்கத்தாரின் தோல்வி . 


மதுரகவிகளும் சங்கத்தாரிடம் தமது கருத்தை 
வெளியிட்டனர் . அவர்களும் அதற்கு இசைந்தார்கள் . 
மதுரகவிகள் ‘ கண்ணன் கழலிணை என்னும் திருவாய் 
மொழிச் செய்யுளின் முதலடியை ஒரேட்டில் எழுதி 
சங்கப் பலகையில் வைத்தார் . அவ்வேட்டுடன் பொற் 
றாமரைப் பொய்கையில் விடப்பட்ட அப் பலகையின் 
மேல் சங்கப்புலவர்களும் ஏறி நின்றார்கள் . உடனே 
பலகை தண்ணீரில் மூழ்கிவிட்டது . புலவர்கள் நீரில் 
அமிழ்ந்து தத்தளித்தார்கள் . அவர்களைத் தள்ளிய 

பலகை அந்தச் சிறிய ஏட்டை மாத்திரம் 
ஏந்திக்கொண்டு மறுபடியும் தண்ணீரின் மேல் மிதந் 
தது . அவ் வதிசயத்தைக்கண்ட யாவரும் ஆழ்வாரின் 
பெருமையைக் கொண்டாடினார்கள் . குளத்தில் அமிழ் 
ந்த புலவர்கள் தட்டுத்தடுமாறி நீந்திக் கரை சேர்ந்தார் 
கள் . உடனே அவர்கள் தம் கர்வம் ஒழிந்து , “ ஆழ் 


வுடன் 


22 


நம்மாழ்வார் 


வார் பிறர் கற்பியாமலே எல்லாமறிந்தவர் என்று 
சிறிதும் உணராமற் போனோமே ! எங்கள் பேதைமை 
யை என்னென்று கூறுவது ! பகவானுடைய கிருபை 
யைப் பெற்ற ஆழ்வாருக்கு முன் நாங்கள் எம்மாத் 
திரம் ? எங்களுக்குள்ள பாண்டித்தியம் மனுஷ்யப் 
பிரயத்தனத்தால் உண்டாயது . ஆழ்வாருடைய 
கவித் திறமையோ தெய்விகமாய் இயல்பிலேயே 
அமைந்தது . இந்த வித்தியாசம் அறியாமல் நாங்கள் 
அவரைப் பழித்துக் கூறினோமே ! 

என் 

செய் 
வோம் ! இந்த அபசாரத்தினின்றும் நாங்கள் எப்படித் 
தப்பிப் பிழைப்போம் ! என்று மனம் வருந்தினார்கள் . 


13. புலவர் கர்வமொழிந்து நலம்பெற்றமை . 


அப் புலவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியே 
நம்மாழ்வாரின் பெருமையைக் கொண்டாடி ஒவ் 
வொரு பாசுரம் எழுதினார்கள் . பின்பு அப் பாடல் 
களைப் படித்துப் பார்க்கையில் யாவும் ஒரே பாடலாக 
அமைந்திருந்தன . அவர்கள் யாவரும் , 

சேமங் குருகையோ ? செய்ய திருப்பாற்கடலோ ? 
நாமம் பராங்குசமோ ? நாரணமோ ? - தாமம் 
துளவோ ? வகுள மோ ? தோளிரண்டோ ? நான்கு 

முளவோ ? பெருமா னுனக்கு . 
என்ற ஒரே பாடலை எழுதியிருந்தனர் . 

அதைக்கண்டு அவர்கள் அதிசயித்து ‘ இப்படியும் 
உண்டோ ? இஃது என்ன அதிசயம் ! இவ்வற்புதத்தை 
எங்குங்கண்டிலோம் , நாம் இவர் பெருமையறியாமல் 
மயங்கிக் குதித்தோமே என்று இரங்கி வருந்தினார்கள் . 


நம்மாழ்வார் 


23 


உ 


ஆகாயமெங்கும் பறந்து சஞ்சரிக்கும் கருடனு 
டைய வேகமெங்கே ? அற்பப் பறவையாகிய ஈயின் 
வேகம் எங்கே ? உலகத்திற்கு ஒளி தரும் 

ஒளிதரும் சூரியன் 
கதிரொளி எங்கே ? மின்மினியின் சிறு ஒளி எங்கே ? 
புலியோட்டத்தின் முன் நாயோட்ட மெவ்வளவு ? 
சிங்கத்தின் கம்பீர நடையினைக் கண்டு நரியும் அவ் 
விதமே நடக்க முயலுதல் நகைப்பிற் கிடமன்றோ ? 
அழகிற் சிறந்த ஊர்வசியென்னும் தேவமாதின் ஆட் 
டத்திற்கும் பேயாட்டத்திற்கும் எவ்வளவு பேதம் 
உண்டு?" என்று வருந்தி உலகில் , தமக்கிணையொருவர் 
இல்லை யென்று கர்வித்துப் பெருமை பாராட்டும் வித் 
துவான்களின் கவிகள் சடகோபரின் அருளிச்செயல் 
களிலுள்ள ஒரு சொல்லின் பெருமையை உடையன 
வாக மாட்டா என்னும் பொருள் பட 
< ஈயாடுவதோ கருடற்கெதிரே ? இரவிக்கெதிர் 

மின்மினி யாடுவதோ ? 
நாயாடுவதோ உறுவெம்புலிமுன் ? 

நரிகேசரிமுன் நடையாடுவதோ ? 
பேயாடுவதோ அழகூர்வசிமுன் ? பெருமான் 

வகுளாபரணன் அருள் கூர்ந்து 
ஓவாதுரை ஆயிரமாமறையின் ஒருசொற் 

பெறுமோ உலகிற்கவியே ? 

பலபாடல்கள் பாடி ஆழ்வாரைத் 
தார்கள் . 


முதலிய 


14. நம்மாழ்வாரின் பிரதாபம் . 
மதுரகவிகளும் தம் வாழ்நாள் முழுதும் நம்மாழ் 
வாருக்கு உற்சவங்களைக் குறைவற நடத்திக்கொண்டும் 
அவருடைய பிரபந்தங்களைப் பாராயணஞ் செய்து 


24 


நம்மாழ்வார் 


கொண்டும் வாழ்ந்திருந்து பின்னர்ப் பேரின்ப வீட்டை 
யடைந்தார் . 

பிற்காலத்திலும் கவிபாடு தலிற் சிறந்த வன்மை 
யுடைய கம்பரும் சடகோபருடைய பெருமைகளைக் 
கொண்டாடி அவரது அருநூல்களைப் பக்தியோடும் 
சிரத்தையோடும் பயின்று அவர் விஷயமாக அந்தாதி 
யொன்று பாடியிருக்கிறார் . ) 

நம்மாழ்வார் அவதரித்துப் பல்லாண்டுகள் 
* சென்றபின் திருவள்ளுவர் என்னும் பெயரினையுடைய 
தெய்வப்புலவர் ஒருவர் தோன்றினார் . அவர் மறை 
நூல்களிலுள்ள அரும்பொருள்களைத் தொகுத்துத் 
திருக்குறளென்னுஞ் சிறந்த நூல் ஒன்றை இயற்றினார் . 
அந் நூலில் அடங்காத உண்மைப் பொருள்களே 
கிடையாவாம் . அதனால் எல்லா மதத்தினரும் அந் 
நூற் சிறப்பைக் கொண்டாடி தத்தம் பாஷைகளில் 
அதை மொழி பெயர்த் தெழுதி யிருக்கிறார்கள் . எம் 
மதத்தினரும் எக்காலத்தும் அனுசரிப்பதற்குச் சாதன 
மான பொது நீதிகளையும் தர்மங்களையும் திருவள்ளு 
வர் அவ் வழகிய நூலில் செவ்விய குறள் வெண்பாக் 
களாற் பாடியிருக்கிறார் . அவர் காலத்து விளங்கிய 
புலவர்களிற் பலர் அந்நூற் பெருமையை அங்கீகரித்துச் 
சாற்றுக்கவிகளால் அதன் சிறப்பினைக் கொண்டாடி 
யிருக்கின்றனர் . 

திருவள்ளுவருடன் நெருங்கிப் பழகிய புலவர் 
களுள் ஔவையாரும் இடைக்காடரும் ஒருநாள் திருக் 
குறளின் அருமையைப் புகழ்ந்து திருவள்ளுவருடன் 
பேசிக்கொண் டிருந்தார்கள் . அப்போது திருவள்ளு 
வர் அவ் விருவரையும் நோக்கி , " அகத்தியரால் உலகிற் 


நம்மாழ்வார் 


25 


குப் பிரசித்தம் பண்ணப்பட்ட இயல் , இசை , நாடகம் 
என்னும் முத்தமிழும் , என்னால் செய்யப்பட்ட குற 
ளும் உடையநங்கையாரின் திருக் குமாரராகிய சட 
கோபர் அருளிச்செய்த திருவாய் மொழியின் வழி 
நூலே யன்றி வேறல்ல ” என்னும் பொருளடங்க , 


" குறுமுனிவன் முத்தமிழும் என் குறளும் நங்கைச் 
சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய் . 


என்று பாடினர் . 

அங்ஙனம் அவர் கூறியதை ஆமோதித்து ஒளவை 
யும் , அர்த்த பஞ்சகத்தையும் புருஷார்த்தங்கள் 
நான்கினையும் முப்பொருளினடக்கி அமைக்கப்பட்ட 
மேலான உண்மைப் பொருளை , குளிர்ச்சி பொருந் 
திய தாமிரபரணி தீரத்திலிருக்கும் திருக்குருகூரில் 
காரியார்க்குப் புதல்வராய் அவதரித்த நம்மாழ்வா 
ரது திருவாய்மொழியாகிய திராவிட வேதமென்று 
உலகிற் சிலர் வழங்குவர் . நான் அவர்கள் சொல்லை 
மறுத்து 

தாய்மொழியிலுள்ளதான கீர் 
வாண வேதமென்றே சொல்வேன் என்னுங் கருத்தை 
உள்ளிட்டு , 
ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளிற் பெய்தமைத்த 
செம்பொருளை எம்மறைக்கும் சேட்பொருளைத் - தண்குரு 
சேய்மொழிய தென்பர் சிலரியா னிவ்வுலகின் 
தாய்மொழிய தென்பேன் தகைந்து 
என்று கூறினார் . 


அதனைத் 


( கூர்ச் 


அப்போது இடைக்காடர் , ஒவையார் கூறியதை 
யொட்டியே , “ திராவிட வேதமாகிய நம்மாழ்வாரின் 
திருவாய்மொழியையும் கீர்வாண வேதமாகிய தாய் 


26 


நம்மாழ்வார் 


மொழியையும் ஒன்றென்றே அ 

ஒன்றென்றே அறிவுடையோர் ஆராய் 
ந்து கூறுவர் . திருவாய்மொழியை வேதமென்று 
சங்கையற யாவருங் கொள்வர் . 

சிலர் திருவாய் 
மொழியைப்போல் பல நூல்கள் உளவென்று பேதை 
மையாற் கூறுவர் ; நானோ பிற நூல்கள் யாவும் திருவாய் 
மொழியின் சாயையிலே எழுதப்பட்டவை என்று 
உறுதியாய்க் கூறுவேன் என்னும் பொருள் பட , 
சேய்மொழியோ தாய்மொழியோ செப்பி விரண்டுமொன்றவ் 
வாய்மொழியை யாரும் மறையென்ப - வாய்மொழிபோல் 
ஆய்மொழிகள் சாலஉள வெனினும் அம்மொழியின் 
சாய்மொழி யென்பேன்யான் தகைந்து 
என்று கூறினார் . 

நான்கு வேதங்களிலும் உபநிடதங்களிலும் 
பொதிந்துகிடக்கும் அரும்பொருளை மாந்தர்க்குத் 
தமது அமிழ்தினுமினிய செந்தமிழ்ப் பாடல்களால் 
மாந்தர்க்கு உதவிய இப் பெரியாரின் பெருமையை 
என்னென்று வியப்பது ! மேற் காட்டியவாறு சட 
கோபர் விஷயமாகப் புலவர்கள் பாடிய செய்யுட்களும் 
பிரபந்தங்களும் பலவாம் . 

மேலும் அவருடைய மகிமையை விளக்க ஒரு 
கதையும் வழங்கி வருகின்றது . ஒருகாலத்தில் தாமிர 
பரணி நதியின் வடகரையில் யோகி ஒருவர் வசித்து 
வந்தார் . அவர் ஒரு நாயை வளர்த்து வந்தார் . அது 
தினந்தோறும் அந்நதிக்குத் தென்கரையிலுள்ள ஆழ் 
வார் திருநகரிக்குச் சென்று 
கழித்த சேடத்தைத் தின்று வருவது வழக்கம் . அப் 
படியிருக்க , ஒருநாள் திருநகரிக்குச் சென்ற நாய் 
திரும்பிவர நேரமாயிற்று . யோகியார் வெகுநேரங் 


வைணவர் 

உண்டு 


நம்மாழ்வார் 


27 


காத்திருந்தும் தமது நாய் வராததைக் கண்டு வருந்தி 
அதைத் தேடிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந் 
தார் . அவருடைய நாய் நட்டாற்றில் வந்து கொண் 
டிருத்தலை அவர் கண்டார் . அப்போது திடீரென்று 
வெள்ளம் வந்துவிட , நாய் அவ் வெள்ளத்தினின்றும் 
தப்ப முடியாமல் நீரில் மூழ்கிக் கிளம்பியது . அச்சமயத் 
தில் அதன் மண்டை வெடித்தது . அதனின்றும் உண் 
டான துவாரத்தின் வழியாக நாயின் ஆத்மாவானது 
ஜோதிமயமாய்க் கிளம்பி கண்ணைப் பறிக்கும் காந்தி 
யுடன் மேலே சென்றது , அவ் வற்புதக் காட்சியைக் 
கண்ட யோகி அதிசயித்து , இந்த நாய் பெற்ற பேறு 
தான் என்னே ! தவசிகளும் யோகிகளும் ஞானிகளும் 
காணமுடியாத பெரும் பதவியை இவ் வற்பப் பிராணி 
எளிதிற் பெற்றதே ! இது பெற்ற புண்ணியத்திற் 
கடுகளவேனும் நான் பெற்றிலேனே ! ஆழ்வார் அவ 
தரித்த திருநகரியிற் கிடைத்த பாகவத சேஷத்தை 
யுட்கொண்ட நாயே பெறற்கரிய பெரும்பேற்றினை 
யடைந்ததென்றால் மாறனாரின் பெருமையை 
னென்று வியப்பது ! என்று கதறி யழுது , 
வாய்க்குங் குருகைத் திருவீதி யெச்சிலை வாரியுண்ட 
நாய்க்கும் பரம பதமளித் தாயந்த நாயொடிந்தப் 
பேய்க்கும் இடமளித் தாற்பழு தோபெரு மான்மகுடம் 
சாய்க்கும் படிக்குக் கவிசொல்லு ஞானத் தமிழ்க்கடலே 
என்று தெதாடங்கிப் பல பாடல்களால் ஆழ்வாரைத் 
துதித்து நற்கதி பெற்றார் . 


என் 


Printed at the Caxton Press , Madras - 1923. ( A ) 


பக்த சிரோன்மணிகள் சரித்திரச் சுருக்கம் 


ரூ . அ . பை . 


II 


O 


I 


2 


O 


2 


O 


f 


4 
2 


6 


I 


திருநாவுக்கரசர் 
சுந்தரமூர்த்திகள் 
சம்பந்தர் 
மாணிக்கவாசகர் 
இராமானுஜர் 
சங்கராசாரியார் 
மார்க்கண்டேயர் 
தாயுமானவர் 
திருவெண்காடர் 
நந்தனார் 
திருமங்கை மன்னன் 
குலசேகரன் 
திருப்பாணாழ்வார் 
மதுரைகவிகள் 
தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 
மந்தாத முனிகள் 


... 


O 


4 


( அச்சில் ) 


>> 


22 


22 


22 


0 


T. A. ஸ்வாமி நாத ஐயர் 

எழுதிய 
நீ திபோதக் கிரந்த மாலை 

(சித்திரப் படங்க ளமைந்தது ) 
1. விவேக சந்திரிகை ( முதற் பாகம் ) 

7 
2. விவேக சந்திரிகை (இரண்டாம் பாகம் ) 

8 
3. விவேக சந்திரிகை ( மூன்றாம் பாகம் ) 

கலிவர் யாத்திரைகள் 
லிலி புட் யாத்திரை 

5 
2 லபுடா யாத்திரை 

4 
3. பிராப்டிங்னாக் யாயாத்திரை 

6 
ஹவ்ஹின் ஹின்ம் யாத்திரை 

( அச்சில் ) 


O 


G 12 


0 


